World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


ஏழு சபைகள்‌ 
அறிமுகம்‌ 


கிறிஸ்து அவருடைய சபைகளுக்கு பேசினார்‌. அவர்‌ ஏழு 
சபைகளுக்கு பேசினார்‌ ஆசியா மைனரில்‌ உள்ள குறிப்பிட்ட 
நகரங்களில்‌ குறிப்பிட்ட சபைகளுக்கு, இது நவீன துருக்கி. 


அவர்‌ உரையாற்றியது உண்மையான நிலைமைகளைக்‌ 
கொண்ட உண்மையான சபைகள்‌ அவை. இந்த சபைகளுக்கு 
அவர்‌ எழுதிய கடிதங்களின்‌ தனித்தன்மை என்னவென்றால்‌, 
அவை அனைத்தும்‌ ஒரு பாராட்டுக்கு அல்லது 
அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்கும்‌ ஒரு மதிப்பீட்டை 
உள்ளடகீகியது. 


Seven Churches of 


Revelation 
Chapters 2-3 - 
© Ephesus 
© Smyrna 
© Pergamos 


© Thyatira LL 
© Sardis 

© Philadelphia 

© Laodicea 


Island of Patmos: where John 
received the vision 


மனந்திரும்பிய ஒரு சபையை பற்றி நீங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்களா - எப்போதாவது - மனந்திரும்பிய 
ஒரு சபை2 


தனிநபர்கள்‌ அல்ல, கூட்டாக ஒரு சபை ஒன்று கூடி 
மனநீதிரும்பியது. 


கூட்டு சபை மீறல்களுக்காக மனந்திரும்பும்படி தனது 
சபையை வழிநடத்திய ஒரு போதகரை நீங்கள்‌ எப்போதாவது 
அறிந்திருக்கிறீர்களா? 


இங்கிலாநதில்‌ ஊட பியூரிடன்கள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
போதகர்கள்‌ குழு உள்ளது. எப்போதும்‌ எல்லாவற்றையும்‌ 
சுத்திகரிக்க முயற்சிப்பவர்கள்‌ என்று அடையாளம்‌ காட்டிய 
கேலிக்கூத்தாக இருநதது. 


அவர்கள்‌ விரிவான கோட்பாட்டு விலகல்‌, மதங்களுக்கு 
எதிரான கொள்கை மற்றும்‌ அவர்களின்‌ விரிவான பாவங்கள்‌ 
மற்றும்‌ ஊழல்களுக்காக மனநீதிரும்பும்படி இங்கிலாநீதின்‌ 
சபைகளை அழைத்தார்கள்‌. அவர்கள்‌ அடிப்படையில்‌ 
ஒப்புக்கொண்ட தேவன்‌ மற்றும்‌ மீட்பரை மீறி செயல்படும்‌ 
சபைகள்‌. 


1662 இல்‌ Gat Ejection கிரேட்‌ எஜெக்ஷன்‌ என்று ஒரு நாள்‌ 
இருந்தது. மனந்திரும்புதலுக்கு அழைப்பு விடுத்திருந்த 
அனைத்து போதகர்களையும்‌ இங்கிலாந்து திருச்சபை 
வெளியேற்றிய உத்தியோகபூர்வ நாள்‌ இது. அவர்கள்‌ தங்கள்‌ 
சபைகளை எடுத்துச்‌ சென்றார்கள்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நியமனத்தை எடுத்துக்‌ கொண்டனர்‌. அவர்கள்‌ அவர்களை 
ஓரங்கட்டினர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சபைகளிலிருநீது அவர்களை 
அகற்றினார்கள்‌. 


இது ஆகஸ்ட்‌ 24, 1662, Saint Bartholomew's Day செயிண்ட்‌ 
பார்தலோமிவ்‌ தினம்‌. இரண்டாயிரம்‌ விசுவாசமுள்ள 
ஆங்கில பியூரிட்டன்‌ போதகர்கள்‌, இங்கிலாநதின்‌ 
திருச்சபையின்‌ ஊழல்‌ மதகுருமார்களால்‌ தங்கள்‌ 
தேவாலயங்களிலிருநது நிரந்தரமாக வெளியேற்றப்பட்டனர்‌. 
Act of Uniformity சீரான செயல்‌ என்ற சட்டத்தின்‌ கழ்‌ இதைச்‌ 
செய்தார்கள்‌. நீங்கள்‌ (சோமர்‌ பீ மாஜியாம்‌. சர்ச்‌ ஆஃப்‌ 
இங்கிலாந்துடன்‌ இணங்குவீர்கள்‌ அல்லது நீங்கள்‌ 
வெளியேற்றப்படுவீர்கள்‌. 


சுறுசுறுப்பான சீரான தன்மை பெரும்‌ வெளியேற்றததிற்கு 
வழிவகுத்தது, இது மிகவும்‌ உண்மையுள்ள போதகர்களை 
மவுனமாக்கியது. இது சபையில்‌ ஒரு பேரழிவு விளைவை 
ஏற்படுத்தியது, இது இன்றுவரை இங்கிலாந்தின்‌ 
திருச்சபையில்‌ பின்பற்ற படுகிறது, ஆனால்‌ தேசத்தின்‌ மீது 
பேரழிவு விளைவை ஏற்படுத்தியது. 


1662 ஆம்‌ ஆண்டில்‌ பெரிய வெளியேற்றம்‌ (சர்‌ Ejection 
ஏற்பட்டது. 1665 ஆம்‌ ஆண்டில்‌ ஒரு கொள்ளை நோய்‌ வந்தது, 
எலி கடிப்பதால்‌ பரவியது, மேலும்‌ இது 100,000 லண்டன்‌ 


மக்களைக்‌ கொன்றது, மக்கள்தொகையில்‌ நான்கில்‌ ஒரு 
பங்கு. 


ஒரு வருடம்‌ கழித்து லண்டனில்‌ ஒரு பெரிய தீ பரவி 70,000 
பேரை எரித்தது. 


பல வரலாற்றாசிரியர்கள்‌, பிற்கால பியூரிடன்களின்‌ 
வரலாற்றில்‌, இது பெரிய வெளியேற்றத்தின்‌ மீதான தெய்வீக 
தீர்ப்பாகக கருதினர்‌. 


சபைகளை மனந்திரும்ப அல்லது தீர்ப்பை அனுபவிக்க 
அழைக்கும்‌ பியூரிட்டான்கள்‌ தங்கள்‌ இறைவனின்‌ வழியைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌, ஏனென்றால்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
வெளிப்படுத்துதல்‌ புத்தகத்தின்‌ மூலம்‌ அவர்‌ செய்தது 
இதுதான்‌. வெளிப்படுத்துதல்‌ புத்தகம்‌ வேதாகமத்தின்‌ இறுதி 
புத்தகம்‌, இது கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம்‌. 


வெளிப்படுத்தல்‌ 1:7, இதோ, மேகங்களுடனே வருகிறாற்‌ 
கண்கள்‌ யாவும்‌ அவரைக காணும்‌, அவரைக்‌ குத்தினவர்களும்‌ 
அவரைக்‌ காண்பார்கள்‌; பூமியின்‌ கோத்திரத்தாரெல்லாரும்‌ 
அவரைம்‌ பார்த்துப்‌ புலம்புவார்கள்‌ அப்படியே ஆகும்‌ 
ஆமென்‌. 

வெளிப்படுத்தல்‌ 1:11, அது நான்‌ அல்பாவும்‌ ஒமெகாவும்‌, 
முநீதினவரும்‌ பிந்தினவருமாயிருக்கிறேன்‌. நீ காண்கிறதை ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதி, ஆசியாவிலிருகீகிற எபேசு சிமிர்னா, 
பெர்கமு, தியததரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா 
என்னும்‌ பட்டணங்களிலுள்ள ஏழு சபைகளுக்கும்‌ அனுப்பு 
என்று விளம்பினது. 


தேவனிடமிருந்து கடிதங்களைப்‌ பெற்ற 2 மற்றும்‌ 3 


அதிகாரங்களில்‌ பட்டியலிடப்பட்ட சபைகள்‌ உண்மையான 
சபைகள்‌, ஆசியா மைனரில்‌ அஞ்சல்‌ வழியில்‌ உண்மையான 
நகரங்கள்‌. 


அங்கு சபைகள்‌ இருநதன. அவை அப்போஸ்தலர்களால்‌ 
நடப்பட்டன. யோவான்‌ இன்னும்‌ உயிருடன்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ அந்தப்‌ பகுதியைச்‌ சேர்நீதவர்‌ எபேசு பட்டணத்தை 
சார்நீத போதகர்‌ 


அநீத மற்ற சபைகளுக்கு, தாய்‌ சபை, எபேசு சபை . அவை 


உண்மையான சபைகள்‌ சபை வரலாற்றின்‌ அனைத்து 
காலங்களிலும்‌ அவை தேவாலயங்களின்‌ பிரதிநிதிகளாக 


4 


இருக்கின்றன, இதனால்‌ அநத சபைகளுக்கு நம்முடைய 
தேவன்‌ என்ன சொல்கிறாரோ அது நீடிக்கிறது. 


யோவான்‌ 15: 18 &20, உலகம்‌ உங்களைப்‌ பகைத்தால்‌, அது 


உங்களைப்‌ பகைக்றைதற்குமுன்னே என்னைப்‌ 
பகைத்ததென்று அறியுங்கள்‌. 

20. ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானிலும்‌ பெரியவனல்லவென்று 
நான்‌ உங்களுக்குச்‌ சொன்ன வார்த்தையை 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌. அவர்கள்‌ என்னைத 
துன்பப்படுத்தினதுண்டானால்‌, உங்களையும்‌ 
துன்பப்படுததுவார்கள்‌; அவர்கள்‌ என்‌ வசனத்தைக்‌ 
கைக்கொண்டதுண்டானால்‌, உங்கள்‌ வசனத்தையும்‌ 


கைக்கொள்ளுவார்கள்‌. 

அப்போஸ்தலர்களுடனான அநீத மேல்‌ அறை 
விவாதத்திற்குப்‌ பிறகு 30 ஆண்டுகளுக்குள்‌, துன்புறுத்தல்‌ 
தொடங்கியது. 


அதற்கு முன்னர்‌ துன்புறுத்தல்‌ இருநதது. கி.பி 64 இல்‌ ரோமின்‌ 
ஆதிக்க சக்தியின்‌ தலைமையிலான மொத்த துன்புறுத்தல்‌ 
நீரோவின்‌ கீழ்‌ தொடங்கியது. சுமார்‌ 68 வரை நீடித்தது. அநத 
ஆண்டுகளில்‌, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள்‌ 
கொல்லப்பட்டனர்‌ அதில்‌ பேதுரு மற்றும்‌ பவுல்‌ 
உள்ளடங்குவர்‌. 


தேவாலயத்தின்‌ இரண்டாவது பெரிய, உத்தியோகபூர்வ 
துன்புறுத்தல்‌ 880௪௦ மார்ரா டொமிஷிய பேரரசின்‌ கீழ்‌ 
வந்தது, அது நீண்ட காலம்‌ நீடித்தது. இது கி.பி 8! முதல்‌ 96 
வரை நீடித்தது. 


இந்த துன்புறுத்தல்‌ நடந்து கொண்டிருந்தபோது யோவான்‌ 
இந்த வெளிப்பாடுகளைப்‌ பெறுகிறார்‌ அவர்‌ பத்மோஸ்‌ 
தீவில்‌ இருப்பதற்கான காரணம்‌ இதுதான்‌, ஏனென்றால்‌ அவர்‌ 


5 


தேவனின்‌ வார்த்தை மற்றும்‌ இயேசுவின்‌ சாட்சியங்களுக்காக 
ஒரு சிறைக்கு அனுப்பப்பட்டார்‌. அவர்‌ 
துன்புறுத்தப்படுகிறார்‌. 


பத்மோசுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு யோவான்‌ 
எண்ணெயில்‌ வேகவைகீகப்பட்டார்‌. அந்த உண்மைக்கும்‌ 
அவர்‌ கொதிக்கவைக்கப்பட்டதற்கும்‌ சாட்சியம்‌, 
வெளிப்பாடுகளின்‌ புத்தகத்தில்‌ மட்டுமல்ல, ஆரம்பகால 
சபை தநதையான 7௪யிliப டெர்டுல்லியன்‌ நமக்கு அளித்தார்‌. 
பத்மோஸ்‌ என்று அழைக்கப்படும்‌ தீவு, இது மததியதரைக 
கடலில்‌ சுமார்‌ பத்து மைல்‌ நீளமும்‌ ஐந்து மைல்‌ அகலமும்‌ 
கொண்ட ஒரு பாறை. 


வெளிப்படுத்தல்‌ 1:19, நீ கண்டவைகளையும்‌, 
இருகீகிறவைகளையும்‌, இவைகளுக்குப்பின்பு 


சம்பவிப்பவைகளையும்‌ எழுது; 


புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ யோவானிடமிருநது அல்ல, இயேசு 
கிறிஸ்துவிடமிருந்து வந்தவர்‌. 


வெளிப்படுத்தல்‌ 1:1, சீக்கிரத்தில்‌ 
சம்பவிக்கவேண்டியவைகளைத்‌ தம்முடைய 
ஊழியக்காரருக்குக காண்பிக்கும்பொருட்டு, தேவன்‌ 


இயேசுகிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும்‌ இவர்‌ தம்முடைய 
தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனாகிய 
யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்‌. 


அவரை சிறையில்‌ அடைத்த இரண்டு விஷயங்கள்‌. 

வெளிப்படுத்தல்‌ 1:9, உங்கள்‌ சகோதரனும்‌ இயேசு 
கிறிஸ்துவினிமித்தம்‌ வருகிற உபத்திரவத்திற்கும்‌ அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ அவருடைய பொறுமைக்கும்‌ உங்கள்‌ 
உடன்பங்காளனுமாயிருக்கிற யோவானாயை நான்‌ 


6 


தேவவசனத்தினிமித்தமும்‌, இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய 
சாட்சியினிமித்தமும்‌ பதீமு என்னும்‌ தீவிலே இருந்தேன்‌. 


வெளிப்பாடுகள்‌ தேவனிடமிருந்து வந்ததாக யோவான்‌ 
எழுதுகிறார்‌. 

வெளிப்படுத்தல்‌ 1:5-6, உண்மையுள்ள சாட்சியும்‌, 
மரித்தோரிலிருந்து முதற்பிறந்தவரும்‌, பூமியின்‌ ராஜாக்களுக்கு 
அதிபதியுமாகிய இயேசுகிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ 
கிருபையும்‌ சமாதானமும்‌ உண்டாவதாக.6. நம்மிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற 
நம்மைக்‌ கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக 
நம்மை ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாக்கன அவருக்கு 
மகிமையும்‌ வல்லமையும்‌ என்றென்றைக்கும்‌ 
உண்டாயிருப்பதாக. ஆமென்‌. 


யோவானுக்கு வெளிப்பாடுகள்‌ வருகிறது. 


வெளிப்படுத்தல்‌ 1:12, அப்பொழுது என்னுடனே பேசின 
சத்தத்தைப்‌ பார்க்கத்‌ திரும்பினேன்‌; திரும்பினபோது, ஏழு 
பொன்‌ குததுவிளக்குகளையும்‌, 


வெளிப்படுத்தல்‌ 1:20, என்‌ வலதுகரத்தில்‌ நீ கண்ட 
ஏழுநட்சத்திரங்களின்‌ இரகசியத்தையும்‌, ஏழுபொன்‌ 
குத்துவிளக்குகளின்‌ இரகசியத்தையும்‌ எழுது; அந்த ஏழு 
நட்சத்திரங்களும்‌ ஏழு சபைகளின்‌ தூதர்களாம்‌; நீ கண்ட ஏழு 
குதீதுவிளக்குகளும்‌ ஏழு சபைகளாம்‌. 


ஏழு பொன்‌ குத்து விளக்குகளும்‌ ஏழு சபைகள்‌ என்று 
சொல்லுகிறது. 


வெளிப்படுத்தல்‌ 1:13-16, அந்த ஏழு குத்துவிளக்குகளின்‌ 
மத்தியிலே நிலையங்கி தரித்து, மார்பருகே பொற்கச்சை 


7 


கட்டியிருந்த மனுஷ்குமாரனுக்கொப்பானவரையும்‌ 


கண்டேன்‌. 14. அவருடைய சிரசும்‌ மயிரும்‌ 
வெண்பஞ்சைப்போலவும்‌ உறைந்த மழையைப்போலவும்‌ 
வெண்மையாயிருந்தது; அவருடைய கண்கள்‌ 
அக்கினிஜுவாலையைப்‌ போலிருந்தது; 


15. அவருடைய பாதங்கள்‌ உலைக்களத்தில்‌ காய்ந்த 
பிரகாசமான வெண்கலம்போலிருந்தது; அவருடைய சத்தம்‌ 
பெருவெள்ளத்து  இரைச்சலைப்போலிருந்தது.16. தமது 
வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை 
ஏந்திக்கொண்டிருந்தாற்‌ அவர்‌ வாயிலிருந்து இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயம்‌ புறப்பட்டது; அவருடைய முகம்‌ 
வல்லமையாய்ப்‌ பிரகாசிக்றெ சூரியனைப்‌ போலிருந்தது. 


எனவே, இது திகிலூட்டும்‌ விஷயம்‌. 

வெளிப்படுத்தல்‌ 1:17, நான்‌ அவரைக்‌ கண்டபோது 
செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்‌ விழுந்தேன்‌; 
அப்பொழுது அவர்‌ தம்முடைய வலதுகரததை 
என்மேல்வைத்து, என்னை நோக்கி: பயப்படாதே, நான்‌ 
முந்தினவரும்‌ பிந்தினவரும்‌, உயிருள்ளவருமாயிருக்கிறேன்‌; 


இதை நினைவில்‌ வைத்து பேதுரு தனது நிருபத்தில்‌ 
எழுதுகிறார்‌. 


1 பேதுரு 4:17, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே 
துவக்குங்காலமாயிருக்றைது; முந்தி நம்மிடத்திலே அது 
துவககனொல்‌ தேவனுடைய சுவிசேஷத்திற்குக 
கழ்ப்படியாதவர்களின்‌ முடிவு என்னமாயிருக்கும்‌? 


இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர்‌ அப்போஸ்தலன்‌ 
பவுல்‌ தனது நிருபத்தில்‌ சில எச்சரிக்கைகளை விடுத்தார்‌. 


2 தீமோத்தேயு 1:8, ஆகையால்‌ நம்முடைய கர்த்தரைப்பற்றிய 
சாட்சியைக்குறித்தாவது, அவர்நிமித்தம்‌ கட்டப்பட்டிருக்கிற 
என்னைக்குறித்தாவது, நீ வெட்கப்படாமல்‌ 
தேவவல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக 


என்னோடே கூடத்‌ தீங்கநுபவி. 


2 தீமோத்தேயு 1:14, உன்னிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட அந்த 
நற்பொருளை நமக்குள்ளே வாசம்பண்ணுகிற பரிசுத்த 
ஆவியினாலே காத்துக்கொள்‌. 


பவுல்‌ தனது அன்பான மகனை சுவிசேஷத்தில்‌ எச்சரிக்கிறார்‌, 
உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ பயன்படுத்த வேண்டும்‌ 
. துன்புறுத்தல்‌ மற்றும்‌ பாடுகளை ஏற்க நீ தயாராக இருக்க 
வேண்டும்‌. நீ நல்ல கோட்பாட்டைப்‌ பற்றிக்கொள்ள 


வேண்டும்‌. உனக்கு வழங்கப்பட்ட தெய்வீக 
வெளிப்பாடுகளின்‌ புதையலை நீ பாதுகாக்க வேண்டும்‌. 


ஏழு பேரில்‌ இருவர்‌ உண்மையுள்ளவர்கள்‌. 
அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஐநீது சபைகள்‌ பின்வரும்‌ 
பட்டியலில்‌ இறந்துவிட்டன. 


அவை பல வடிவங்களில்‌ சாத்தானின்‌ தாக்குதல்களுக்கு 
ஆளாயின. 

அவைகள்‌ பின்வருவானவற்றால்‌ பாதிக்கப்பட்டன, 
பாலியல்‌ ஒழுக்கக்கேடு, 

உருவ வழிபாடு, 

வேறு மதங்களை பின்பற்றுதல்‌ , 

சமரசம்‌, 

பாவத்தின்‌ சகிப்புத்தன்மை, 


பாசாங்குத்தனம்‌, 


VV VY YY YY 


தவறான கற்பித்தல்‌, 


* மயக்கம்‌, 
* மோசடி, மற்றும்‌ 
* பணத்திற்காக உபதேசம்‌. 


பொய்யான அப்போஸ்தலர்கள்‌, பொய்யான போதகர்கள்‌, 
பொய்யான தீர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ பொய்யான பெண்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இருந்தனர்‌. 


இநத மீறல்கள்‌ இருக்கும்‌ எல்லா சபைகளுக்கும்‌, 
மனநீதிரும்புதலுகீகான ஒரு தெளிவான அழைப்பை தேவன்‌ 
கூறுகிறார்‌. 


வேதத்தில்‌ இங்கு மட்டும்‌ தான்‌, உண்மையான 
தேவாலயங்களின்‌ தலைவரிடமிருந்து தலைவர்களுக்கு வந்த 
அழைப்பை காண முடியும்‌, அவர்‌ ஒரு வார்த்தையை மீண்டும்‌ 
மீண்டும்‌ சொல்கிறார்‌: “மனநதிரும்புங்கள்‌! ” 


“நிறுத்துங்கள்‌, உங்கள்‌ பாவத்தை அறிக்கை செய்யுங்கள்‌, 
மனம்‌ திரும்பி, பரிசுத்தத்தின்‌ திசையில்‌ திரும்பிச்‌ 
செல்லுங்கள்‌. ” 


பாபிலோனிய சிறைப்பிடிப்பு நடைபெற்றுக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலத்தில்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌, இஸ்ரவேலின்‌ மீது வரவிருக்கும்‌ 
படுகொலை பற்றிய தரிசனம்‌ அவருக்கு வழங்கப்படுகிறது. 
தரிசனம்‌ அவருக்கு பரலோகத்திலிருநீது வருகிறது. 


எசேக்கியேல்‌ 9:1-7, பின்பு அவர்‌ என்‌ காதுகள்‌ கேட்க மகா 
சத்தமாய்‌: நகரத்தின்‌ விசாரிப்புக்காரர்‌ சங்கரிக்கும்‌ 
ஆயுதங்களைத்‌ தங்கள்‌ கைகளில்‌ பிடித்துக்கொண்டு 
வரக்கடவர்கள்‌ என்று சொன்னார்‌.2. அப்பொழுது இதோ, 


10 


ஆறு புருஷர்‌ வெட்டுகிற ஆயுதங்களைத்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
பிடித்துக்கொண்டு வடக்கே பார்தத உயர்ந்த வாசலின்‌ 
வழியிலிருந்து வந்தார்கள்‌; அவர்களில்‌ சணல்நூல்‌ 
அங்தெரித்து, தன்‌ அரையில்‌ கணக்கனுடைய மைக்கூட்டை 
வைத்திருக்கிற ஒருவன்‌ இருந்தான்‌; அவர்கள்‌ உள்ளே 
பிரவேசிதது, வெண்கல பலிபீடத்தண்டையிலே நின்றார்கள்‌. 3. 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ தேவனுடைய மகிமை 
கேருபீன்மேலிருந்தெழும்பி, ஆலயத்தின்‌ வாசற்படியிலே 
வந்து, சணலநூல்‌ அங்கிதரிதது, தன்‌ அரையிலே 
கணக்கனுடைய மைக்கூட்டை வைதீதிருக்கிற புருஷனைக்‌ 
கூப்பிட்டு,4. கர்த்தர்‌ அவனை நோக்கி: நீ எருசலேம்‌ நகரம்‌ 
எங்கும்‌ உருவப்போய்‌, அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல 
அருவருப்புகளினிமித்தமும்‌ பெருமூச்சுவிட்டமுகிற 
மனுஷரின்‌ நெற்றிகளில்‌ அடையாளம்‌ போடு என்றார்‌. 5. பின்பு 
அவர்‌ என்‌ காதுகள்‌ கேட்க மற்றவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
இவன்‌ பின்னாலே நகரமெங்கும்‌ உருவப்போய்‌ வெட்டுங்கள்‌; 
உங்கள்‌ கண்‌ தப்பவிடாமலும்‌, நீங்கள்‌ இரங்காமலும்‌, 0. 
முதியோரையும்‌, வாலிபரையும்‌, கன்னிகைகளையும்‌, 
குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ சங்கரிததுக 
கொன்றுபோடுங்கள்‌; அடையாளம்‌ போடமப்பட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்டாதிருங்கள்‌ என்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
துவக்குங்கள்‌ என்று என்‌ காதுகள்‌ கேட்கச்‌ சொன்னார்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ ஆலயத்துக்கு முன்னே இருந்த 
மூப்பரிடத்தில்‌ துவக்கம்பண்ணினார்கள்‌. 7. அவர்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ ஆலயத்தைத்‌ தட்டுப்படுதத, 
பிராகாரங்களைக கொலையுண்டவர்களாலே நிரப்பி, 
புறப்பட்டுப்போங்கள்‌ என்றார்‌; அவர்கள்‌ நகரத்தில்‌ போய்‌ 
வெட்டினார்கள்‌. 

நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில்‌ தொடங்குகிறது என்று 
சொன்னபோது, பழைய ஏற்பாட்டை அறிந்த பேதுரு 
அதிலிருந்து எடுத்ததாக நான்‌ நினைக்கிறேன்‌. 


11 


அவர்‌ என்ன எழுத வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌? 


முதன்மையாக யோவான்‌, "மனந்திரும்புங்கள்‌”" என்று எழுத 
விரும்புகிறார்‌. 


மனநீதிரும்ப வேண்டிய ஐந்து சபைகளுக்கு நம்முடைய 
கர்த்தர்‌ எழுதுகிறார்‌. 


வெளிப்படுத்தல்‌ 2:5, ஆகையால்‌, நீ இன்ன நிலைமையிலிருந்து 
விழுந்தாயென்பதை நினைத்து, மனந்திரும்பி, ஆதியில்‌ செய்த 
கிரியைகளைச்‌ செய்வாயாக; இல்லாவிட்டால்‌ நான்‌ சீக்கிரமாய்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து, நீ மனந்திரும்பாதபட்சத்தில்‌, உன்‌ 
விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன்‌. 


வெளிப்படுத்தல்‌ 2:16, நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால்‌ நான்‌ 
சீக்கிரமாய்‌ உன்னிடத்தில்‌ வந்து, என்‌ வாயின்‌ பட்டயத்தால்‌ 
அவர்களோடே யுத்தம்பண்ணுவேன்‌. 


வெளிப்படுத்தல்‌ 2:21-23, அவள்‌ மனந்திரும்பும்படியாய்‌ 
அவளுக்குத்‌ தவணைகொடுத்தேன்‌; தன்‌ வேசிமார்க்த்தை 
விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. 22. இதோ, 
நான்‌ அவளைக்‌ கட்டில்கடையாக்க, அவளுடனே 
விபசாரஞ்செய்தவர்கள்‌ தங்களுடைய கிரியைகளைவிட்டு 
மனந்திரும்பாவிட்டால்‌ அவர்களையும்‌ மிகுந்த 
உபததிரவததிலே தள்ளி,23. அவளுடைய பிள்ளைகளையும்‌ 
கொல்லவே கொல்லுவேன்‌; அப்பொழுது நானே 
உள்ளிந்திரியங்களையும்‌ இருதயங்களையும்‌ 
ஆராய்கிறவரென்று எல்லாச்‌ சபைகளும்‌ அறிந்துகொள்ளும்‌; 


12 


அன்றியும்‌ உங்களில்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ உங்கள்‌ 
கிரியைகளின்படியே பலனளிப்பேன்‌. 


வெளிப்படுத்தல்‌ 3:3, ஆகையால்‌ நீ கேட்டுப்‌ பெற்றுக்கொண்ட 
வகையை நினைவுகூர்ந்து, அதைக்‌ கைக்கொண்டு 
மனநீதிரும்பு. நீ விழித்திராவிட்டால்‌, திருடனைப்போல்‌ 
உன்மேல்‌ வருவேன்‌; நான்‌ உன்மேல்‌ வரும்வேளையை 
அறியாதிருப்பாய்‌. 


வெளிப்படுத்தல்‌ 3:10, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி 
வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால்‌ உன்னை என்‌ 
வாயினின்று வாந்திபண்ணிப்போடுவேன்‌. 


ஏன்‌ மனம்‌ திரும்ப வேண்டும்‌? 
உங்களுக்கு எதிராக இந்த காரியம்‌ உள்ளது 


வெளிப்படுத்தல்‌ 2:4, ஆனாலும்‌, நீ ஆதியில்‌ கொண்டிருந்த 


அன்பை விட்டாய்‌ என்று உன்பேரில்‌ எனக்குக்‌ குறை உண்டு. 


வெளிப்படுத்தல்‌ 2:14, ஆகிலும்‌ சில காரியங்களைக்குறித்து 
உன்பேரில்‌ எனக்குக்‌ குறை உண்டு; விக்ரெகங்களுக்குப்‌ 
படைத்தவைகளைப்‌ புசிப்பதற்கும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணுவதற்கும்‌ ஏதுவான இடறலை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்முன்பாகப்‌ போடும்படி பாலாக என்பவனுக்குப்‌ 
போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தைக 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌ உன்னிடத்திலுண்டு. 


வெளிப்படுத்தல்‌ 2:20, ஆகிலும்‌, உன்பேரில்‌ எனக்குக்‌ குறை 
உண்டு; என்னவெனில்‌ தன்னைத்‌ தர்க்கதரிசியென்று 
சொல்லுகிற யேசபேல்‌ என்னும்‌ ஸ்திரீயானவள்‌ என்னுடைய 
ஊழியக்காரர்‌ வேசித்தனம்பண்ணவும்‌ விக்ரெகங்களுக்குப்‌ 


13 


படைத்தவைகளைப்‌ புசிக்கவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்து, 
அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுககிறாம்‌. 


வெளிப்படுத்தல்‌ 3:2, நீ விழித்துக்கொண்டு, 
சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து; உன்‌ 
கிரியைகள்‌ தேவனுக்குமுன்‌ நிறைவுள்ளவைகளாக நான்‌ 
காணவில்லை. 


வெளிப்படுத்தல்‌ 3:10, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி 
வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால்‌ உன்னை என்‌ 
வாயினின்று வாந்திபண்ணிப்போடுவேன்‌. 


முடிவுரை: 


நிச்சயமாக, இந்த சபைகளின்‌ ஆரம்பத்தில்‌ சில விசுவாசிகள்‌ 
இருக்கிறார்கள்‌, எசேக்கியேலின்‌ தரிசனத்தில்‌ 
விசுவாசிகளைக குறிக்கும்‌ எழுத்து கருவிகளைக்‌ கொண்ட 
தேவதாூதரைப்‌ போல. 


உண்மையுள்ளவர்களை தேவன்‌ குறிக்கிறார்‌ அவர்கள்‌ இந்த 
ஏழு கடிதங்கள்‌ மூலம்‌ அடையாளம்‌ காணப்படுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ தான்‌ வெண்வஸ்திரம்‌ அணிந்தவர்கள்‌. 

அவர்கள்‌ தான்‌ தேவனின்‌ பரதீசில்‌ உள்ள ஜீவ விருட்சத்தை 
பெறுவார்கள்‌. 

அவர்கள்தான்‌ இரண்டாவது மரணத்திலிருந்து 
தப்பிப்பார்கள்‌. 


இந்த கடிதங்கள்‌ உண்மையுள்ள மறைக்கப்பட்ட மன்னா, ஒரு 
வெள்ளைக்‌ கல்‌, ஒரு புதிய பெயர்‌ தேசங்களின்‌ மீது 


14 


அதிகாரம்‌, வெண்வஸ்திரம்‌, ஆகியவை ஏன்‌ தேவனின்‌ 
ஆலயத்தில்‌ தூண்களாகின்றன. 

உமது நாமத்திற்கு தகுதியான ஆலயமாக இருக்க நாங்கள்‌ 
விரும்புகிறோம்‌, தகுதியுள்ள ஒரு தேவாலயம்‌, அது ஒரு நாள்‌, 
நாங்கள்‌ தகுதியுள்ளவர்களாக நடப்பதால்‌, 


வெண்வஸ்திரத்தில்‌ நடப்போம்‌. 


நாங்கள்‌ உண்மையாக இருக்க விரும்புகிறோம்‌. 


15 


